﻿125. இந்த (கஅபா) ஆலயத்தை ஒன்றுகூடுமிடமாகவும், அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஆக்கியதை நீங்கள் எண்ணிப்பாருங்கள். இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். (தவாஃப்) சுற்றுவோருக்காகவும், தங்கி வழிபாடு (இஃதிகாஃப்) செய்வோருக்காகவும், குனிந்தும் சிரம்பணிந்தும் வணங்குவோருக்காகவும் என்னுடைய (இந்த) ஆலயத்தை நீங்களிருவரும் தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹீமிடமும் இஸ்மாயீலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம்.
--------------------------------------------------
(உலகின் முதலாவது இறையாலயமான புனித கஅபாவின் சிறப்பம்சம் குறித்தும், அதை நபி இப்ராஹீம் (அலை) அவர்களும் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயீல் (அலை) அவர்களும் இணைந்து புணரமைத்து, யாத்ரீகர்களுக்காகச் சுத்தப்படுத்தியது குறித்தும் இவ்வசனம் பேசுகிறது.)
இந்த வசனத்தில், "ஒன்றுகூடுமிடம்" என்பதைக் குறிக்க மூலத்தில் "மஸாபத்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "மக்கள் ஒன்றுகூடும் இடம்; திரும்பத் திரும்ப வந்துபோகும் இடம்" என்று பொருள் கூறியுள்ளார்கள்.
அபதா பின் அபீலுபாபா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அந்த ஆலயத்திற்குச் சென்று திரும்பும் எவரும் தனது ஆசை நிறைவேறிவிட்ட நிலையில் அங்கிருந்து திரும்புவதில்லை. (மறுபடியும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடுதான் திரும்புவார்.)
கவிஞர் ஒருவர் கூறுகிறார்:
அந்த ஆலயம் (கஅபா),
அவர்களுக்குத்
திரும்பத் திரும்ப
ஒன்றுகூடுமிடமாக
ஆக்கப்பட்டுள்ளது.
அந்த ஆலயத்தில்
காலம் முழுக்க
(தமது) ஆசையை
அவர்கள்
நிறைவேற்றிக்கொள்வதே
இல்லை.

இக்ரிமா, கத்தாதா, சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) ஆகியோர் கூறியிருப்பதாவது: அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்றுதிரளுமிடமாகவும், அவர்களுக்கு அபயமளிக்கும் பூமியாகவும் அல்லாஹ்  ஆக்கினான். இதற்கு முன்னர் அறியாமைக் காலத்தில் மக்கள் தமது சுற்றுப்புறங்களிலுள்ள (பகை)வர்களால் சூறையாடப்படும் நிலையிலேயே இருந்தனர்.
ஆனால், இப்போது அவர்கள் (புனித கஅபாவினுள் அபயம் தேடிக்கொண்டு) அச்சமற்றவர்களாக வாழ்கின்றனர். தாம் சிறைபிடிக்கப்படுவோம் என்றுகூட அவர்கள் பயப்படுவதில்லை.

கஅபாவின் சிறப்பு 
----------------------------
இந்த வசனத்தில், கஅபாவின் சிறப்பை அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்; மார்க்க ரீதியாகவும் தகுதி அடிப்படையிலும் அதை மக்களின் ஒன்றுகூடுமிடமாக ஆக்கியது குறித்தும் பேசுகின்றான். அதாவது ஆண்டுதோறும் அங்கு வந்தாலும் ஆசை தீராத அளவுக்கு ஆன்மாக்களை ஈர்க்கும் ஓர் இடமாக அதை அல்லாஹ்  ஆக்கியுள்ளான். இதற்குக் காரணம், இறைநேசர் இப்ராஹீம் (அலை) அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ்  ஏற்றுக்கொண்டதே ஆகும்.
அந்தப் பிரார்த்தனையாவது: "(இறைவா!) மனிதர்களில் சிலருடைய உள்ளங்களை (என் வழித்தோன்றல்களான) இவர்களின் பக்கம் விருப்பம் கொள்ளவைப்பாயாக!" என்று தொடங்கி, "எங்கள் இறைவா! எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக!" என்று முடிகிறது.
மேலும், அதை அபயம் அளிக்கும் இடமாக ஆக்கியிருப்பதாகவும் அல்லாஹ்  கூறுகின்றான். ஒருவர் அந்த இல்லத்தினுள் நுழைந்துவிட்டால் அவர் பாதுகாப்புப் பெற்றவராவார். அவர் குற்றம் புரிந்துவிட்டுப் பின்னர் அதில் நுழைந்தாலும் சரியே! தம்முடைய தந்தையையோ சகோதரனையோ கொன்ற கொலையாளியை அந்த இல்லத்தில் வைத்து ஒருவர் சந்தித்தாலும்கூட அவர் அந்தக் கொலையாளியைத் தாக்கமாட்டார். இந்தச் சிறப்பானது, அதை எழுப்பிய இறைநேசர் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குக் கிடைத்த பெருமையாகும்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: "எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர்" என்று (கூறி) அந்த ஆலயத்தின் நிலத்தை இப்ராஹீமுக்கு நாம் ஒதுக்கிக் கொடுத்ததை எண்ணிப்பாருங்கள். (22:26)
மக்களுக்காக அமைக்கப்பெற்ற முதல் ஆலயம் மக்காவில் உள்ளது. அது அருள்வளமிக்கதும் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் ஆகும். அதில் தெளிவான சான்றுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று "மகாமு இப்ராஹீம்" ஆகும். ஒருவர் அதில் நுழைந்தால் அவர் அபயம் பெற்றவராவார். (3:96,97) 
இந்த "அல்பகரா" வசனத்தில் (125) "மகாமு இப்ராஹீம்" பற்றி உணர்த்தப்பட்டிருப்பதோடு அதன் அருகில் தொழ வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது.
இதையே, "இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.

மகாமு இப்ராஹீம் 
---------------------------
"மகாமு இப்ராஹீம்" என்றால் என்ன? என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "(மக்காவின்) புனித எல்லை முழுவதுமே "மகாமு இப்ராஹீம்" ஆகும்" என்று கூறியுள்ளார்கள். இதை முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
வேறுசிலர், "மினா(வில் தங்குதல்), ஷைத்தான்களுக்குக் கல்லெறிதல், ஸஃபா மர்வா மலைகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுதல் ஆகியவை உள்ளிட்ட ஹஜ்ஜின் கிரியைகள் (நடைபெறும் இடங்கள்) அனைத்துமே "மகாமு இப்ராஹீம்" ஆகும்" என்று கூறியுள்ளனர்.
சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "மகாமு இப்ராஹீம்" என்பது நபி இப்ராஹீம் (அலை) அவர்கள் நின்ற ஒரு கல்லாகும். அதை அல்லாஹ்  ஓர் அருளாக ஆக்கினான். (புனித கஅபாவைக் கட்டியபோது) அதன் மீது அவர்கள் நின்றுகொள்ள, அவர்களிடம் (அவர்களின் புதல்வர்) இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கற்களை எடுத்துக் கொடுத்துக்கொண்டிருந்தார்கள். இதை சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் (தவாஃப்) சுற்றிக்கொண்டிருந்தபோது, உமர் (ரலி) அவர்கள், "இதுதான் நம்முடைய தந்தை (இப்ராஹீம் (அலை) அவர்கள்) நின்ற இடமா?" என்று நபி (ஸல்) அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு, "ஆம்" என நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள்.
உடனே, "அதை நாம் தொழுமிடமாக ஏற்படுத்திக்கொள்ளலாமா?" என உமர் (ரலி) அவர்கள் கேட்டார்கள். அப்போதுதான், "இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்" என்ற தொடரை அல்லாஹ்  அருளினான்.
இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் (தமது ஸஹீஹுல் புகாரீயில்), இந்தத் தொடரையே ஒரு பாடத்திற்குத் தலைப்பாக்கியுள்ளார்கள். அதில் அவர்கள் கூறியதாவது: (இந்த 125ஆவது வசனத்தின் மூலத்தில், "ஒன்றுகூடுமிடம்" என்ற பொருளைக் குறிக்கும்) "மஸாபத்தன்" எனும் சொல்லுக்கு, "மீளுமிடம்" என்று பொருள். (அதன் எதிர்கால வினைச்சொல்லான) "யஸூபூன" என்பதற்கு, "மீண்டு(ம் மீண்டும்) வருவார்கள்" என்று பொருள்.
உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "மூன்று விஷயங்களில் நான் என் இறைவனுக்கு இசைவான கருத்து கொண்டேன்". அல்லது "என் இறைவன் எனக்கு இசைவாக மூன்று விஷயங்களில் கருத்து கொண்டான்". நான் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! இப்ராஹீம் (அலை) அவர்கள் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஏற்படுத்திக் கொள்ளலாமே!" என்று கேட்டேன். அப்போதுதான், "இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்" என்ற தொடரை அல்லாஹ்  அருளினான்.
நான் (நபி அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! நல்லவரும் கெட்டவரும் (எல்லா வகை மனிதர்களும்) உங்களிடம் வருகிறார்கள். ஆகவே, (தங்களின் துணைவியரான) இறைநம்பிக்கையாளர்களின் அன்னையரை பர்தா அணிந்துகொள்ளுமாறு தாங்கள் கட்டளையிடலாமே!" என்று கேட்டேன். உடனே அல்லாஹ்  பர்தா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான்.
நபி (ஸல்) அவர்கள் தம் துணைவியரில் சிலர்மீது அதிருப்தி அடைந்திருப்பதாக எனக்குச் செய்தி வந்தது. உடனே நான் அந்தப் பெண்களிடம் சென்று, "நீங்கள் (நபி (ஸல்) அவர்களுக்குச் சங்கடம் தருவதை) நிறுத்திக்கொள்ள வேண்டும். இல்லையேல், உங்களைவிடச் சிறந்தவர்களை (உங்களுக்குப்) பதிலாக அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்குத் தருவான்" என்று கூறினேன். இந்நிலையில் நபியவர்களின் துணைவியரில் ஒருவரிடம் நான் சென்றேன்.
அவர், "உமரே! அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களே தம் துணைவியரிடம் எதுவும் கூறவில்லை! அதற்குள் நீங்கள் ஏன் முந்திக்கொள்கிறீர்கள்?" என்று கேட்டார். அப்போதுதான் அல்லாஹ் , "(இறைத்தூதரான) அவர் உங்களை மணவிலக்குச் செய்துவிட்டால், உங்களைவிடச் சிறந்த முஸ்லிமான துணைவியரை (உங்களுக்குப் பதிலாக) அவருக்கு அவருடைய இறைவன் வழங்கலாம்" எனும் (66:5) வசனத்தை அருளினான்.
இதே ஹதீஸ் மற்றோர் அறிவிப்பாளர்தொடர் வழியாகச் சில வாசக மாற்றத்தோடு ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது: உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் மூன்று விஷயங்களில் என் இறைவனுக்கு இசைவான கருத்து கொண்டிருந்தேன். பர்தா விஷயத்திலும், பத்ருப் போரின் கைதிகள் விஷயத்திலும், "மகாமு இப்ராஹீம்" விஷயத்திலும் ஒத்த கருத்துக்கொண்டிருந்தேன்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், (தவாஃபின் முதல்) மூன்று சுற்றுகளில் தோளைக் குலுக்கியவாறு ஓடினார்கள். (மீதியுள்ள) நான்கு சுற்றுகளில் (சாதாரணமாக) நடந்தார்கள். இறுதியில் தவாஃபை முடித்துக்கொண்டு "மகாமு இப்ராஹீமு"க்கு வந்து, அதன் பின்புறத்தில் நின்று இரண்டு ரக்அத்கள் தொழுதார்கள். பின்னர், "இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்" என்ற வசனத்தை ஓதினார்கள்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ருக்னுல் யமானியை (ஹஜ்ருல் அஸ்வதை)க் கையால் தொட்(டு முத்தமிட்)டார்கள். பின்னர் மூன்று சுற்றுகள் தோள்களைக் குலுக்கி ஓடியும், நான்கு சுற்றுகள் (சாதாரணமாக) நடந்தும் "தவாஃப்" செய்தார்கள்.
அதன் பின்னர், "மகாமு இப்ராஹீமு"க்கு வந்து இந்த வசனத்தை (125) ஓதினார்கள். பின்னர் தமக்கும் கஅபாவுக்குமிடையே "மகாமு இப்ராஹீம்" இருக்குமாறு நின்று, இரண்டு ரக்அத்கள் தொழுதார்கள். இது முஸ்லிம் (ரஹ் ) அவர்கள் ஸஹீஹ்  முஸ்லிமில் அறிவித்துள்ள நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்.
இதிலிருந்து தெரிவதாவது: "மகாமு இப்ராஹீம்" என்பது ஒரு (உயராமான) கல்லைக் குறிக்கிறது; இப்ராஹீம் (அலை) அவர்கள் கஅபாவைக் கட்டும்போது அதன் மீதுதான் ஏறி நின்றுகொண்டிருந்தார்கள். கஅபாவின் சுவர் (சிறிது சிறிதாக) உயர்ந்தபோது இஸ்மாயீல் (அலை) அவர்கள் அந்தக் கல்லைக் கொண்டுவந்து போட்டார்கள். அந்தக் கல்லின் மேல் நின்றுகொண்டு கஅபாவின் சுவரைக் கட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார்கள்.
மேலும், இஸ்மாயீல் (அலை) அவர்கள் (கட்டுமானத்திற்குத் தேவையான) கற்களை எடுத்துக் கொடுப்பார்கள். அவற்றைத் தமது கையால் வாங்கிவைத்து இப்ராஹீம் (அலை) அவர்கள் சுவரைக் கட்டினார்கள்.
ஒரு பகுதி(யின் கட்டுமானம்) நிறைவடையும்போது வேறொரு பகுதிக்குத் திரும்புவார்கள். இப்படியே அந்தக் கல்லின் மீது (நாற்காலியில் நிற்பதைப் போன்று) நின்றுகொண்டு கஅபாவைச் சுற்றி வட்டமடிப்பார்கள். ஒரு சுவரைக் கட்டிமுடிக்கும்போது அதையடுத்த மற்றொரு பகுதிக்கு அதை நகர்த்தி, கொண்டுசெல்வார்கள். இப்படியே கஅபாவின் கட்டுமானப் பணி நிறைவடைந்தது. இது தொடர்பான விவரம் இப்ராஹீம் மற்றும் இஸ்மாயீல் (அலை) ஆகியோரின் வரலாற்றில் பின்னர் இடம்பெறும், இன்ஷா அல்லாஹ் .
இப்ராஹீம் (அலை) அவர்களின் காலடித் தடங்கள் அந்தக் கல்லில் தெளிவாகத் தெரிந்தன. இது பிரபலமான ஒன்றாகவே இருந்தது. அரபுகள் இதை அறியாமைக் காலத்திலேயே அறிந்திருந்தனர். இதைத்தான், (நபி (ஸல்) அவர்களின் பெரிய தந்தை) அபூதாலிப் அவர்கள் தமது பிரபலமான "லாமிய்யா" கவிதையில் பின்வருமாறு கூறியுள்ளார்:
இப்ராஹீமின்
காலடித் தடம்
அந்தப் பாறையில்
பசுமையாகப் பதிந்துள்ளது.
தம்மிரு பாதங்களில்
அவர் அப்போது
செருப்பணிந்திருக்கவில்லை.

இடமாற்றம் செய்யப்பட்ட மகாமு இப்ராஹீம்
-------------------------------------------- 
இந்தக் கல், முற்காலத்தில் கஅபாவின் சுவரோடு ஒட்டியே இருந்தது. இன்று "ஹஜருல் அஸ்வத்" கல்லை ஒட்டிய வாசல் வழியாக ஒருவர் (கஅபாவில்) நுழையும்போது, அவருக்கு வலப் புறத்திலுள்ள வாசலின் ஓரத்தில், ஒரு தனியிடத்தில் அமைந்துள்ளது. இறைத்தோழர் இப்ராஹீம் (அலை) அவர்கள் கஅபாவைக் கட்டி முடித்த பிறகு அந்தக் கல்லை கஅபாவின் சுவருக்கு அருகில் போட்டுவைத்தார்கள். அல்லது அந்தச் சுவருக்கு அருகில் அவர்கள் நின்றிருந்தபோது கட்டுமானப் பணி நிறைவுற்றதால் அந்தக் கல்லை அங்கேயே விட்டுவிட்டார்கள்.
இதனால்தான் கஅபாவை ("தவாஃப்") சுற்றி முடிக்கும்போது அந்த இடத்தில் தொழ வேண்டுமெனக் கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
அதுவும் எந்த இடத்தில் கஅபாவின் கட்டுமானப் பணி நிறைவுற்றதோ அந்த "மகாமு இப்ராஹீம்" எனுமிடத்தில் தொழ வேண்டுமெனக் கட்டளையிடப்பட்டிருப்பது பொருத்தமாகவே அமைந்துள்ளது.
(ஆரம்பத்தில் கஅபாவின் சுவரோடு ஒட்டியிருந்த) மகாமு இப்ராஹீமைக் கஅபாவிலிருந்து பிரித்துத் தனியாக அமைத்தவர்கள் இறைநம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்களாவார்கள்; அவர்கள் நேர்மையான கலீஃபாக்களில் ஒருவரும், நேர்வழி நின்ற தலைவர்களில் ஒருவரும் ஆவார்கள். அத்தகைய தலைவர்களையும் கலீஃபாக்களையும் பின்பற்றி நடக்க வேண்டுமென நமக்குக் கட்டளையிடப்பட்டுள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "எனக்குப் பின்னர் வரவிருக்கும் இருவரை, அதாவது அபூபக்ர் மற்றும் உமர் ஆகியோரை நீங்கள் பின்பற்றுங்கள்" என யாரைக் குறித்துக் கூறினார்கயோ அத்தகைய இருவரில் ஒருவருமாவார்.
மேலும், "மகாமு இப்ராஹீம்" எனுமிடத்தில் தொழ வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்களது கருத்துக்கு இசைவாகக் குர்ஆன் வசனமும் அருளப்பெற்றது. இதனால்தான் அந்த இடத்தைக் கஅபாவிலிருந்து பிரித்துத் தனியாக அமைத்ததற்கு நபித்தோழர்களில் யாரும் மறுப்புத் தெரிவிக்கவில்லை.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் காலத்திலும், (என் தந்தை) அபூபக்ர் (ரலி) அவர்கள் காலத்திலும் "மகாமு இப்ராஹீமா"னது கஅபாவுடன் ஒட்டியே இருந்தது. அதன் பின்னர் உமர் (ரலி) அவர்கள்தான் அதை (கஅபாவிலிருந்து) தனியாகப் பிரித்தார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள், "அல்லாஹ் வின் தூதரே! "மகாமு இப்ராஹீமு"க்குப் பின்னால் நின்று நாம் தொழுதால் என்ன?" என்று கேட்டார்கள்.
அப்போதுதான், "இப்ராஹீம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்" என்ற தொடர் அருளப்பெற்றது. ஆரம்பத்தில் "மகாமு இப்ராஹீம்" கஅபாவுக்கருகில் இருந்தது. தற்போது அது இருக்கும் இடத்திற்கு அதை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள்தான் மாற்றி வைத்தார்கள்.
இது முந்தைய கருத்திற்கு முரணாக அமைந்துள்ளது. அதாவது "மகாமு இப்ராஹீமை" அது இருந்த இடத்திலிருந்து முதன் முதலில் பிரித்துத் தற்போதுள்ள இடத்தில் தனியாக அமைத்தவர் உமர் (ரலி) அவர்கள்தான் என்ற கருத்திற்கு முரணாக உள்ளது. இப்னு மர்தவைஹி (ரஹ் ) அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட இந்த ஹதீஸைவிட முந்தைய கருத்தே மிகச் சரியானதாகும். அத்துடன் அதை அதற்கு முன்னர் வந்த ஹதீஸும் வலுப்படுத்தியுள்ளது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.

"என் ஆலயத்தைத் தூய்மைப்படுத்துங்கள்"  
--------------------------------------------------
அடுத்து "தவாஃப் சுற்றுவோருக்காகவும், தங்கி வழிபாடு செய்வோருக்காவும், குனிந்தும் சிரம்பணிந்தும் வணங்குவோருக்காவும் என்னுடைய இந்த ஆலயத்தைத் தூய்மைப்படுத்துங்கள் என இப்ராஹீமிடமும் இஸ்மாயீலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம்" என்று அல்லாஹ்  இவ்வசனத்தில் (125) கூறியுள்ளான்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அதாவது அசுத்தத்திலிருந்தும் அசிங்கத்திலிருந்தும் கஅபாவைத் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும், இவற்றில் எதுவும் கஅபாவில் பட்டுவிடாமல் அதைப் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவ்விருவருக்கும் அல்லாஹ்  கட்டளையிட்டான்.
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் அதாஉ (ரஹ் ) அவர்களிடம், "அல்லாஹ் வின் உறுதிமொழி என்றால் என்ன?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "அல்லாஹ் வின் கட்டளையே அவனது உறுதிமொழியாகும்" என்று பதிலளித்தார்கள். (இதன்படி இந்த வசனத்தொடரில், "உறுதிமொழி வாங்கினோம்" என்பதைச் சுட்டும், "அஹித்னா" எனும் சொல்லுக்கு, "நாம் உத்தரவிட்டோம்" என்பது பொருளாகும் என்று தெரிகிறது.)
அடுத்து "(தவாஃப்) சுற்றுவோருக்காகவும், (அதில்) தங்கி (இஃதிகாஃப்) வழிபாடு செய்வோருக்காகவும் எனது இல்லத்தை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது சிலைகள், அசிங்கமான பேச்சு, அசுத்தம், பொய் ஆகியவற்றிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள்.
"லா இலாஹ இல்லல்லாஹ் " (அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவனில்லை) எனும் ஏகத்துவ உறுதிமொழியின் மூலம் இணைவைப்பிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள்" என முஜாஹித், அதாஉ, கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் விளக்கம் கூறியுள்ளனர்.
கஅபாவை எவ்வாறு (தவாஃப்) சுற்றுவது என்பது அனைவரும் அறிந்ததே. "தவாஃப் செய்வோர்" என்பதைக் குறிக்க "தாயிஃபீன்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. "வெளியூரிலிருந்து அங்கு வருவோரை இது குறிக்கும்" என்று சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
"அங்கு தங்கி வழிபடுவோர்" என்பதைக் குறிக்க "ஆகிஃபீன்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. மக்காவாசிகளை இது குறிக்கும் என்று கத்தாதா, ரபீஉ பின் அனஸ் (ரஹ் ) ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புனித கஅபாவில் ஒருவர் அமர்ந்திருந்தால் அவரும் அதில் தங்கியவர்களில் ஒருவர்தான் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
ஸாபித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "மஸ்ஜிதுல் ஹராமில் உறங்குவதற்குத் தடை விதிக்கக் கோரி ஆட்சியாளரிடம் நான் பேசலாம் என நினைக்கிறேன். ஏனெனில், உறக்கத்தில் அவர்களுக்குப் பெருந்துடக்கோ சிறுதுடக்கோ ஏற்பட வாய்ப்புண்டு" என அப்துல்லாஹ்  பின் உபைத் பின் உமைர் (ரஹ் ) அவர்களிடம் நான் கூறினேன்.
அதற்கு அவர்கள், "அவ்வாறு செய்யாதீர். மஸ்ஜிதுல் ஹராமில் உறங்குவோர் குறித்து இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் வினவப்பட்டது. அப்போது, "அவர்கள் அங்கு தங்கியிருப்பவர்களாவர் (ஆகிஃபூன்)" என்று பதிலளித்தார்கள்" என்று கூறினார்கள்.
அது மட்டுமன்றி, இப்னு உமர் (ரலி) அவர்கள் திருமணம் ஆகாத நேரத்தில் "மஸ்ஜிதுந் நபவீ" பள்ளிவாசலில் உறங்குபவர்களாக இருந்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்றில் காணப்படுகிறது.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "குனிந்தும் சிரம்பணிந்தும் வணங்குவோர்" என்பது தொழுகையாளர்களைக் குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக அதாஉ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்தார்கள்.

"தூய்மை" என்பது எதைக் குறிக்கிறது?  
-------------------------------------------
இவ்வசனத்தின் பொருளாவது: இறையில்லம் கஅபாவை (தவாஃப்) சுற்றுவோருக்காக அதைத் தூய்மைப்படுத்துமாறு இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் இஸ்மாயீல் (அலை) அவர்களுக்கும் இறைவன் ஆணையிட்டான். சிலைகள், சிலை வழிபாடு, இணைவைத்தல் ஆகியவற்றிலிருந்து அதைத் தூய்மைப்படுத்துவதே இங்கு நோக்கமாகும்.
அப்படியானால், இப்ராஹீம் (அலை) அவர்கள் அந்தப் புனித ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்னால் அங்கு தூய்மைப்படுத்த வேண்டிய அசுத்தம் ஏதும் இருந்ததா என்ற கேள்வி எழலாம். அதற்கு இரு வகை பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளன:
1. நபி நூஹ்  (அலை) அவர்களுடைய சமூகத்தார் வாழ்ந்துவந்த காலத்தில் அங்கு சிலைகள் வழிபாடு செய்யப்பட்டுவந்தன. அவற்றை அப்புறப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டான். பின்னர் வரும் மக்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதே காரணம். இப்ராஹீம் (அலை) அவர்கள் மக்களால் பின்பற்றப்படும் ஒரு முன்னோடித் தலைவராக விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத் தக்கதாகும்.
ஆனால், இந்த பதில் எப்போது சரியாகும் என்றால், இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு முன்பு அங்கு சிலை வழிபாடு நடந்தது என்பது உறுதிசெய்யப்பட வேண்டும்; இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களிடமிருந்து அத்தகைய ஆதாரம் கிடைத்திருக்க வேண்டும்.
2. இங்கு "தூய்மை" என்பது மனத் தூய்மையை குறிக்கும். அதாவது இப்ராஹீம் (அலை) அவர்களும் இஸ்மாயீல் (அலை) அவர்களும் புனித கஅபாவைக் கட்டும்போது, இணையற்ற அல்லாஹ்  ஒருவனுக்காக எனும் தூய்மையான எண்ணத்தோடு கட்ட வேண்டும் என்றும், இணைவைப்பு மற்றும் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து மனம் தூய்மை அடைந்த நிலையில் அதை அவர்கள் எழுப்ப வேண்டும் என்றும் அவ்விருவருக்கு அல்லாஹ்  ஆணையிட்டான்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ் வைப் பற்றிய அச்சத்தின் அடிப்படையிலும், அவனது திருப்தியின் அடிப்படையிலும் தமது கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா? அல்லது (தானே) சரிந்து விழக்கூடிய கரை விளிம்பில் தனது கட்டடத்தைக் கட்டி, அதனுடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுந்தவன் சிறந்தவனா? (9:109)
இந்த இரண்டாம் பதிலின் சாரமாவது: "தவாஃப் சுற்றுவோருக்காகவும், அங்கு தங்கி வழிபடுவோருக்காகவும், அதை நோக்கிக் குனிந்து, சிரம்பணிந்து தொழுவோருக்காகவும் இணையற்ற அல்லாஹ் வின் பெயரால் கஅபாவைக் கட்டுமாறு இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் இஸ்மாயீல் (அலை) அவர்களுக்கும் அல்லாஹ்  கட்டளையிட்டான். இதையே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ்  கூறியுள்ளான்:
"எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர்; (தவாஃப்) சுற்றுவோருக்காகவும், நின்றும் குனிந்தும் சிரம்பணிந்தும் வழிபடுவோருக்காகவும் எனது இல்லத்தைத் தூய்மைப்படுத்துங்கள்" என்று (கூறி) அந்த இல்லத்தின் நிலத்தை இப்ராஹீமுக்கு நாம் ஒதுக்கிக் கொடுத்ததை எண்ணிப்பாருங்கள். (22:26)

எது சிறந்தது?  
---------------
புனித கஅபாவில் தொழுவது சிறந்ததா அல்லது அதை (தவாஃப்) சுற்றுவது சிறந்ததா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்கள் "தவாஃப் செய்வதே வெளியூர்வாசிகளுக்குச் சிறந்தது" என்று கூறியுள்ளார்கள். ஆனால், பொதுவாக எல்லாருக்கும் அங்கு தொழுவதே சிறந்ததாகும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த இரு கருத்துகளுக்குமான காரணக் குறிப்புகள் சட்ட நூல்களில் இடம்பெற்றுள்ளன.
ஆக, இணைவைப்பாளர்களுக்கு மறுப்புத் தெரிவிப்பதே இத்தொடரின் நோக்கமாகும். இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காக நிர்மாணிக்கப்பெற்ற அந்த ஆலயத்திலேயே அவனுக்கு அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள். அத்துடன் உண்மையான இறைநம்பிக்கையாளர்களை அங்கு வரவிடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள்.
மற்றொரு வசனம் கூறுகிறது: யார் (இறைவனை) நிராகரித்து, அல்லாஹ் வின் பாதையிலிருந்தும் "மஸ்ஜிதுல் ஹராமி"லிருந்தும் (மக்களைத்) தடுக்கிறார்கயோ (அவர்கள் இழப்புக்குரியவர்களாவர்.) உள்ளூர்வாசிகளுக்கும் வெளியூர்வாசிகளுக்கும் சமமாகவே அதை நாம் ஆக்கினோம். யார் அதில் நேர்மை தவறி அநீதியிழைக்க நினைக்கிறாரோ அவருக்கு, வதைக்கும் வேதனையை நாம் சுவைக்கச் செய்வோம். (22:25)
இங்கு இறையில்லம் "கஅபா"வானது, இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காகவே நிர்மாணிக்கப்பெற்றது என்றும், அந்த வழிபாடு சுற்றுதல் (தவாஃப்), தங்குதல் (இஃதிகாஃப்), குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழுதல் ஆகிய முறைகளில் அமையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
"அல்ஹஜ்" எனும் (22ஆவது) அத்தியாயத்தில், சுற்றுதல், நின்றும் குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழுதல் ஆகிய முறைகளை ஒரு வசனத்தில் (22:26), இறைவன் குறிப்பிட்டுள்ளான். அதில் "தங்குதல்" (இஃதிகாஃப்) பற்றிக் கூறவில்லை. ஏனெனில், அதற்கு முந்தைய வசனத்தில் (22:25) தங்குதலைப் பற்றிக் கூறிவிட்டான்.
ஆனால், இங்கு (125ஆவது வசனத்தில்) நிற்றலைப் பற்றிக் குறிப்பிடவில்லை. ஏனெனில், குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழ வேண்டுமானால், அதற்குமுன் நிற்றல் அவசியமாகும். (நின்றபின்தான் குனிதலும் சிரம்பணிதலும் ஏற்படும் என்பதால் நிற்றலைத் தனியாகக் குறிப்பிட வேண்டியதில்லை.)
அத்துடன், இத்தொடர் வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களின் தவற்றைச் சுட்டிக்காட்டவும் செய்கிறது. அவர்கள் இப்ராஹீம் (அலை), இஸ்மாயீல் (அலை) ஆகியோரின் சிறப்பை ஒப்புக்கொள்கிறார்கள்; ஹஜ் மற்றும் உம்ராவில் தவாஃப் செய்வதற்காக இப்ராஹீம் (அலை) அவர்களே கஅபாவைக் கட்டினார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள்.
அப்படியிருந்தும், அவர்கள் இந்த வழிபாட்டைச் செய்வதில்லை; ஹஜ் செய்வதில்லை. நபி இப்ராஹீமுக்கு இறைவன் விதித்த வழிபாட்டைச் செய்யாத இந்த வேதக்காரர்கள், இப்ராஹீமைப் பின்பற்றுவோராக எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமன்றி, மூசா (அலை) அவர்கள் உள்ளிட்ட நபிமார்களும் ஹஜ் செய்துள்ளார்கள் என்ற தகவல் நபிமொழியில் காணப்படுகிறது.
இந்த வசனத்தில், புனித கஅபாவைத் தூய்மைப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டிருப்பதிலிருந்து, இறையில்லங்களான பள்ளிவாசல்களைத் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கிடைக்கிறது.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: (இறை) இல்லங்கள் உயர்த்தப்படவும், அதில் அவனது பெயர் நினைவுகூரப்படவும் அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹ் வைத் துதிப்பார்கள். (24:36)
இஃதன்றி, பள்ளிவாசல்களை அசுத்தங்களிலிருந்தும் அசிங்கங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும்; அவற்றைத் தூய்மையாகவும், நறுமணமிக்கதாகவும் வைத்துப் பராமரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற நபிமொழிகள் பல வந்துள்ளன. அவற்றில் இந்த ஹதீஸும் ஒன்றாகும்: பள்ளிவாசல்கள் எதற்காகக் கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே உரியனவாகும். இது தொடர்பாக ஒரு தனி நூலே நான் தயார் செய்துள்ளேன்.

முதலில் எழுப்பியவர் யார்?  
----------------------------------
முதன்முதலில் கஅபாவைக் கட்டியவர் யார் என்பது குறித்து மக்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்களுக்கு முன்பே வானவர்கள் அதைக் கட்டினர் என்று சிலர் கூறியுள்ளனர். இதைக் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால், இது "ஃகரீப்" (ஒற்றை அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்ட தகவல்) ஆகும்.
வேறுசிலர், ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்கள்தான் முதன்முதலில் கஅபாவைக் கட்டினார்கள் எனக் கூறியுள்ளனர். அதாஉ, சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ள இதுவும் "ஃகரீப்" ஆன தகவல்தான்.
இப்னு அப்பாஸ், கஅபுல் அஹ் பார் (ரலி) ஆகியோர், முதன்முதலில் கஅபாவைக் கட்டியவர் ஷீஃத் என்பவர்தான் என்று கூறியதாக ஓர் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கூறுபவர்கள் பெரும்பாலும் வேதக்காரர்களின் நூல்களிலிருந்தே இந்தக் கருத்தைப் பெற்றிருக்க வேண்டும். அவை முழுக்க உண்மையென ஏற்கத் தக்கவையுமல்ல; முற்றிலும் பொய்யென ஒதுக்கத் தகுந்தவையுமல்ல. அதை மட்டும் வைத்து முடிவு செய்ய இயலாது. ஆனால், இது தொடர்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஏதேனும் வந்திருந்தால் அதைத் தாராளமாக ஏற்கலாம்.
